﻿26. அல்லாஹ் , கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உவமை காட்ட வெட்கப்படமாட்டான். ஆதலால், இறைநம்பிக்கை கொண்டவர்கள் "இது தம் இறைவனிடமிருந்து (வந்து)ள்ள சத்தியமே" என்று தெரிந்துகொள்வார்கள். ஆனால், (இறையை) மறுத்துவிட்டவர்கயோ, "இந்த (அற்பமான) உவமையின் மூலம் அல்லாஹ்  என்ன (பெரிதாக) நாடிவிட்டான்?" என்று கூறுவர். இதன் மூலம் பலரை அவன் வழிதவறச் செய்கின்றான்; மேலும் பலரை நேர்வழிபெறச் செய்கின்றான். ஆனால், (உண்மையை உணர மறுக்கும்) பாவிகளைத் தவிர வேறு யாரையும் இதன் மூலம் அவன் வழிதவறச் செய்வதில்லை.
27. அவர்கள் அல்லாஹ் வின் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்திய பின்னர், அதை முறித்துவிடுவார்கள்; எ(ந்த உறவுமுறையான)து அரவணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹ் வால் ஆணையிடப்பட்டுள்ளதோ அதை அவர்கள் அரவணைக்கமாட்டார்கள். மேலும், அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பார்கள். இவர்கள்தான் இழப்புக்குரியவர்கள்.
---------------------------------------
இதற்கு முந்தைய வசனங்களில் (17,19) நயவஞ்சகர்களின் நிலைக்கு இரண்டு உவமைகளை அல்லாஹ்  எடுத்துரைத்தான். அவர்களின் நிலை நெருப்பை மூட்டிய ஒருவனின் நிலையை ஒத்திருக்கிறது என்றும், காரிருளும் இடியும் மின்னலும் உள்ள மேகத்திலிருந்து பொழியும் பெரு மழையில் சிக்கிக்கொண்டவர்களின் நிலையை ஒத்திருக்கிறது என்றும் அந்த உவமைகளில் அல்லாஹ்  கூறினான்.
இதைக் கேட்டவுடன் நயவஞ்சகர்கள், "இத்தகைய (மட்டமான) உதாரணங்களைக் கூறுவதிலிருந்து அல்லாஹ்  உயர்ந்தவன்; மகத்துவமிக்கவன்" என்று கூறினார்கள். அப்போதுதான் அல்லாஹ்  இந்த இரு வசனங்களையும் (26,27) அருளினான் என்று சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: இணைவைப்பாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக, அல்லாஹ்  (22:73 ஆவது வசனத்தில்) ஈயையும் (29:41 ஆவது வசனத்தில்) சிலந்தியையும் குறிப்பிட்டுள்ளான். இதைக் கேட்ட இணைவைப்பாளர்கள், "சிலந்தியும் ஈயும் (அல்லாஹ் வின் வேதத்தில்) குறிப்பிடப்படுகின்றனவா?" என்று (இளக்காரமாகக்) கேட்டனர்.
அப்போதுதான் அல்லாஹ்  இவ்வசனங்களை அருளி இப்படிக் கூறினான்: அல்லாஹ்  கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உவமை காட்ட வெட்கப்படமாட்டான். அதாவது சத்தியம் என்று வந்துவிட்டால் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதைக் கூறுவதற்கு அல்லாஹ்  தயங்கமாட்டான்.
ஆக, இறைவன் தனது வேதத்தில் ஈயையும் சிலந்தியையும் குறிப்பிட்டதைக் கண்டு "இந்த (அற்பமான) உவமைகளால் அல்லாஹ்  (பெரிதாக) என்ன நாடிவிட்டான்?" என வழிதவறியவர்கள் கேட்டனர்.
அதற்குப் பதிலாகவே இவ்வசனத்தை அல்லாஹ்  அருளினான். கொசுவென்ன? அதைவிடவும் ஓர் அற்பமான பொருளைக்கூட உதாரணம் காட்ட அல்லாஹ்  வெட்கப்படவோ தயங்கவோமாட்டான். மேலும், சிறிய அல்லது பெரிய எந்தப் பொருளையும் உவமை கூற அவன் "அஞ்சமாட்டான்" என்றும் இவ்வசனத்திற்குப் பொருள் கூறப்பட்டுள்ளது.

"அதைவிட அற்பமானது" என்றால்...? 
------------------------
இவ்வசனத்தில் (26), "அதைவிட அற்பமானது" என்பதைக் குறிக்க "ஃபமா ஃபவ்கஹா" எனும் சொற்றொடர் மூலத்தில் இடம்பெற்றுள்ளது. ("அதற்கும் மேலாக" என்பதே இதன் சொற்பொருளாகும்.) வசனத்தில் இதற்கான பொருள் என்ன என்பது தொடர்பாக இரு வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன.
1. (சொற்பொருளுக்கு ஏற்ப) "அதைவிடப் பெரியது" என்று இதற்குப் பொருளாகும். இதன்படி, "கொசுவையோ அதைவிடப் பெரியதையோ உவமை காட்ட அல்லாஹ்  வெட்கப்படமாட்டான்" என்று வசனத்தின் பொருள் அமையும்.
ஏனெனில், கொசுவைவிட அற்பமானதும் சிறியதுமான பொருள் எதுவும் கிடையாது. (ஆகவே, "அற்பமானது" என்ற பொருள் இதற்குப் பொருந்தாது.) இது கத்தாதா பின் திஆமா (ரஹ் ) அவர்களின் கருத்தாகும். இதையே இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள்.
இக்கருத்திற்கு வலுசேர்க்கும் ஒரு நபிமொழியை இவர்கள் சுட்டிக் காட்டுகிறார்கள். அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: முஸ்லிம் ஒருவரை முள், அல்லது அதைவிடப் பெரிய பொருள் ஒன்று குத்திக் காயப்படுத்திவிட்டால், அதற்கு ஈடாக அவருக்கு ஒரு நன்மை எழுதப்பட்டு, ஒரு பாவம் மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை.
2. "சிறுமையிலும் அற்பத்திலும் அதைவிடக் கீழானது" என்று பொருள். இது மக்களின் வழக்கை ஒத்த சொல்லாக்கமாகும். அதாவது இருவர் சேர்ந்து மற்றொருவரின் அற்ப குணத்தையும் கஞ்சத்தனத்தையும் விமர்சிக்கும்போது, அவர்களில் ஒருவர் "அவன் அதற்கும் மேலே" என்று சொல்கிறார். "அவன் நீ சொன்னதற்கும் மேலே அற்பமானவன்" என்பதே இதற்குப் பொருளாகும்.
அவ்வாறுதான் இவ்வசனத்திலும் "கொசுவைவிட, அதற்கும் மேலாக அற்பமானது" என்றே பொருள் கொள்ள வேண்டும். இதுவே பெரும்பாலான மொழியியல் வல்லுநர்களின் கருத்தாகும்.
ஒரு நபிமொழி இவ்வாறு கூறுகிறது: இறைவனிடம் இந்த உலகத்தின் மதிப்பு ஒரு கொசுவின் இறக்கை அளவில்(கூட இல்லை; அவ்வாறு) இருந்திருக்குமானால், (தன்னையே நிராகரிக்கும்) இறைமறுப்பாளனுக்கு, குடிக்க ஒருவாய் தண்ணீர்கூட இறைவன் கொடுத்திருக்கமாட்டான்.

இறைவன் சொன்ன உவமைகள் 
------------------------
ஆக, உவமை கூற வேண்டும் என்று வந்துவிட்டால் அந்தப் பொருள் சிறுமையிலும் அற்பத்திலும் கொசுவைப் போன்று எவ்வளவுதான் சிறியதாக இருப்பினும், தான் அதை அற்பமாகக் கருதப்போவதில்லை என இவ்வசனத்தில் அல்லாஹ்  திட்டவட்டமாகத் தெரிவிக்கின்றான்.
அவற்றைப் படைப்பதிலிருந்து அவன் எவ்வாறு பின்வாங்கவில்லையோ அவ்வாறே அவற்றை உவமையாகக் கூறுவதிலிருந்தும் அவன் பின்வாங்கமாட்டான். அந்த வகையில்தான் பின்வரும் வசனங்களில் ஈயையும் சிலந்தியையும் உவமைக் காரணிகளாக இறைவன் குறிப்பிட்டுள்ளான்.
மக்களே! (உங்களுக்கு) ஓர் உவமை கூறப்படுகின்றது. அதை நன்கு செவியுறுங்கள். அல்லாஹ் வை விடுத்து எவரை நீங்கள் (தெய்வங்களாக) அழைக்கிறீர்கயோ, அவர்கள் அனைவரும் ஒன்றுதிரண்டாலும்கூட அவர்களால் ஓர் ஈயைக்கூட ஒருபோதும் படைக்க முடியாது. (அவ்வளவு ஏன்?) ஓர் ஈ அவர்களிடமிருந்து ஒரு பொருளைப் பறித்துச் சென்றுவிட்டால், அவர்களால் அதனிடமிருந்து அதை(க் கூட) விடுவிக்க முடியாது. வேண்டுவோரும் வேண்டப்படுவோரும் பலவீனமானவர்களே! (22:73)
அல்லாஹ் வை அன்றிப் பிறரை உதவியாளர்களாக ஆக்கிக்கொண்டவர்களின் நிலை சிலந்திப் பூச்சியின் நிலையை ஒத்திருக்கிறது. அது ஒரு வீட்டை அமைத்துக்கொண்டது. ஆனால், வீடுகளிலேயே மிகவும் பலவீனமானது, சிலந்தியின் வீடுதான். (இதை) அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே! (29:41)
அல்லாஹ்  (இருவரை) உவமை காட்டுகின்றான். ஒருவர் எதற்கும் சக்தியற்ற அடிமை; மற்றவரோ, அவருக்கு நாம் நம்மிடமிருந்து அழகிய வாழ்க்கை வசதிகளை வழங்கினோம்; அவரும் அதிலிருந்து மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் (நமது வழியில்) செலவு செய்கின்றார். இவ்விருவரும் சமமாவரா? எல்லாப் புகழும் அல்லாஹ் வுக்கே உரியன. ஆயினும், அவர்களில் பெரும்பாலோர் அறியமாட்டார்கள். (16:75)
மேலும் இருவரை அல்லாஹ்  உவமை காட்டியுள்ளான். அவர்களில் ஒருவர் எதற்கும் சக்தியற்ற ஊமை; அத்துடன் அவர், தம் எசமானுக்குச் சுமையும்கூட; (அவருடைய எசமான்) அவரை எங்கு அனுப்பினாலும் (அவர்) நல்லதைக் கொண்டுவருவதே இல்லை. இவரும், நேர்மையுடன் நடந்துகொள்ளுமாறு பிறரை ஏவி, தாமும் நேர்வழியில் இருந்துவருபவரும் சமமாவார்களா? (16:76)
இவை மக்களுக்கு நாம் கூறும் உவமைகள் ஆகும். அறிவாளிகளைத் தவிர வேறு யாரும் (இவற்றை) விளங்கிக்கொள்வதில்லை. (29:43)
இன்னும் இவை போன்ற உவமைகள் குர்ஆனில் ஏராளம் உள்ளன. முன்னோர்களில் ஒருவர் கூறினார்: குர்ஆன் கூறும் உவமைகளில் ஒன்றை நான் கேட்டு, அது எனக்கு விளங்கவில்லையாயின் எனது அறியாமையை நினைத்து நான் அழுதுவிடுவேன். ஏனெனில், "இவை மக்களுக்கு நாம் கூறும் உவமைகள் ஆகும். அறிவாளிகளைத் தவிர வேறு யாரும் (இவற்றை) விளங்கிக்கொள்வதில்லை" (29:43) என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இறைநம்பிக்கை கொண்டவர்கள் "இது தம் இறைவனிடமிருந்து (வந்து)ள்ள சத்தியமே" என்று தெரிந்து கொள்வார்கள்
இந்தத் தொடரில் இடம்பெற்றுள்ள "இது" எனும் சுட்டுப் பெயர்ச்சொல் உவமையைக் குறிக்கிறது என அபுல் ஆலியா (ரஹ் ) அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது இந்த உவமை அல்லாஹ் வின் உரைதான்; இது அல்லாஹ் விடமிருந்தே அருளப்பெற்றது என அவர்கள் உணர்ந்துகொள்வார்கள் என்று கத்தாதா (ரஹ் ) அவர்கள் இத்தொடருக்கு விளக்கமளிக்கிறார்கள்.
ஆனால், இறையை மறுத்துவிட்டவர்கயோ இந்த (அற்பமான) உவமை மூலம் அல்லாஹ்  என்ன (பெரிதாக) நாடிவிட்டான்? என்று கூறுவார்கள். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்:
வேதம் வழங்கப்பெற்றவர்களும் இறைநம்பிக்கையாளர்களும் (எவ்வித) ஐய(மு)ம் கொள்ளமாட்டார்கள். ஆனால், எவரது உள்ளத்தில் (சந்தேகம் என்ற) நோய் உள்ளதோ அவர்களும் இறைமறுப்பாளர்களும் "இந்த (அற்பமான) உவமையின் மூலம் அல்லாஹ்  என்ன (பெரிதாக) நாடிவிட்டான்?" என்று கூறுவர். இவ்வாறுதான் அல்லாஹ் , தான் நாடியவர்களை வழிதவறச் செய்கிறான்; தான் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகிறான். உம்முடைய இறை வனின் படைகளை அவனன்றி வேறு எவரும் அறிவதில்லை. (74:31)
அவ்வாறே இந்த வசனத்திலும் (26) "இதன் மூலம் பலரை அவன் வழிதவறச் செய்கின்றான். மேலும் பலரை நேர்வழிபெறச் செய்கின்றான். ஆனால், இதன் மூலம் அவன் (உண்மையை உணர மறுக்கும்) பாவிகளைத் தவிர வேறு யாரையும் வழிதவறச் செய்வதில்லை" என்று அல்லாஹ்  கூறுகின்றான்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள்: இதன் மூலம் பலரை, அதாவது நயவஞ்சகர்களை அவன் வழிதவறச் செய்கின்றான். மேலும் பலரை, அதாவது இறைநம்பிக்கையாளர்களை நேர்வழி பெறச்செய்கின்றான். நயவஞ்சகர்களைப் பொறுத்தவரையில், அவர்கள் அல்லாஹ்  கூறிய உதாரணம் ஐயத்திற்கிடமின்றி உண்மைதான் என்பதை அறிந்த பின்னரும் ஏற்க மறுக்கிறார்கள்.
எனவே, அவர்கள் தவறுக்கு மேல் தவறு செய்கிறார்கள். இறைநம்பிக்கையாளர்களைப் பொறுத்தமட்டில், அவர்களில் பெரும்பாலோருக்கு இந்த உதாரணத்தின் மூலம் நேர்வழிக்கு மேல் நேர்வழியை, நம்பிக்கைக்கு மேல் நம்பிக்கையை இறைவன் அதிகமாக்குகின்றான்.
ஆனால், பாவிகளைத் தவிர வேறு யாரையும் அவன் இதன் மூலம் வழிதவறச் செய்வதில்லை. "பாவிகள்" என்பது நயவஞ்சகர்களைக் குறிக்கும் என்று அபுல்ஆலியா (ரஹ் ) அவர்களும், இறைமறுப்பாளர்களைக் குறிக்கும் என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாக முஜாஹித் (ரஹ் ) அவர்களும் தெரிவிக்கிறார்கள்.
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: பாவிகள் (உண்மையை ஏற்க மறுத்துப்) பாவத்தில் மூழ்கிப்போவதால் அவர்களை இறைவன் வழிதவறச் செய்கின்றான்.

பாவி (ஃபாசிக்) 
----------------
இவ்வசனத்தில் "பாவி" என்பதைச் சுட்ட "ஃபாசிக்" எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு, "கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறிவன்" என்பது சொற்பொருளாகும். பேரீச்சம்பழம் அதன் உறையிலிருந்து வெளியே வருவதற்கு அரபுகள் இச்சொல்லை (ஃபசகத்திர் ருத்தபத்) பயன்படுத்துவர். இதைப் போன்றே, பொந்திலிருந்து வெளியே வந்து நாசம் விளைவிப்பதால் எலிக்கும் இச்சொல்லை (ஃபுவைசிகா) அவர்கள் பயன்படுத்துவதுண்டு.
"தொல்லை தரும் ஐந்து உயிரினங்களை (ஃபவாசிக்) புனித ஹரம் எல்லையிலும் அதற்கு அப்பாலுள்ள இடங்களிலும் அடித்துக் கொல்லலாம். அவையாவன: காகம், பருந்து, தேள், எலி மற்றும் வெறிநாய்" என அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
ஆக, "ஃபாசிக்" எனும் இச்சொல், இறைமறுப்பாளரையும் இறைநம்பிக்கையாளர்களிலேயே பாவம் புரிபவரையும் ஒருசேரக் குறிக்கும். இருப்பினும், இறைமறுப்பாளர் புரியும் பாவமே மிக மோசமானதும் கடுமையானதும் ஆகும். ஆகவே, இவ்வசனத்தில் "பாவிகள்" என்பது இறைமறுப்பாளர்களான பாவிகளையே குறிக்கும்.
அடுத்த வசனம் (27) இதற்குச் சான்றாக அமைந்துள்ளது: அவர்கள் அல்லாஹ் வின் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்திய பின்னர், அதை முறித்துவிடுவார்கள். எ(ந்த உறவுமுறையான)து அரவணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹ் வால் ஆணையிடப்பட்டுள்ளதோ அதை அவர்கள் அரவணைக்கமாட்டார்கள். மேலும், அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பார்கள். இவர்கள்தான் இழப்புக்குரியவர்கள் ஆவர்.
இவ்வசனத்தில் கூறப்பட்டுள்ள பண்புகள் யாவும் இறைநம்பிக்கையாளர்களின் பண்புகளுக்கு வேறுபட்ட இறைமறுப்பாளர்களின் பண்புகளாகும் என்பது குறிப்பிடத் தக்கது. இதே செய்தியை உயர்ந்தோன் அல்லாஹ்  இன்னொரு வசனத்தில் இப்படிக் கூறியுள்ளான்:
அல்லாஹ் வின் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தியபின் முறித்துவிடுவோரும், எ(ந்த உறவுமுறையான)து அரவணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹ் வால் ஆணையிடப்பட்டுள்ளதோ அதை அரவணைக்காமல், பூமியில் குழப்பம் விளைவிப்போரும் (அல்லாஹ் வின்) சாபத்திற்கு உரியோர் ஆவர். மேலும், அவர்களுக்குக் கெட்ட தங்குமிடம்தான் உண்டு. (13:25)

அல்லாஹ் வின் ஒப்பந்தம் யாது? 
------------------
இவ்வசனத்தில் (27), பாவிகள் முறிப்பதாகக் குறிப்பிடப்பெற்றுள்ள அல்லாஹ் வின் ஒப்பந்தம் என்ன என்பது தொடர்பாக விரிவுரையாளர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது.
சிலர் கூறுகிறார்கள்: தனக்குக் கீழ்ப்படிய வேண்டும்; மாறுசெய்யக் கூடாது என்று தன் வேதங்களிலும் இறைத்தூதர்கள் வாயிலாகவும் தன் அடியார்களுக்கு அல்லாஹ்  அறிவுறுத்தியதும் கட்டளையிட்டதும்தான் "அல்லாஹ் வின் ஒப்பந்தம்" எனப்படுகிறது. அதற்கேற்ப அவர்கள் செயல்படாமல் போனதே அவர்கள் செய்த ஒப்பந்த முறிவாகும்.
வேறுசிலர் கூறுகிறார்கள்: இவ்வசனம் வேதக்காரர்களில் உள்ள இறைமறுப்பாளர்களையும் நயவஞ்சகர்களையுமே குறிக்கிறது. அவர்கள் முறித்துவிட்ட அல்லாஹ் வின் ஒப்பந்தம் என்னவென்றால், தவ்ராத் (தோரா) வேதத்தில் உள்ளவாறு செயல்பட வேண்டும்; முஹம்மத் (ஸல்) அவர்கள் நபியாக அனுப்பப்பெறும்போது அவர்களைப் பின்பற்ற வேண்டும்; அவர்களையும், இறைவனிடமிருந்து அவர்களுக்குக் கிடைத்த கட்டளைகளையும் ஏற்கவேண்டும் என்றெல்லாம் தவ்ராத் வேதத்தில் அவர்களிடம் அல்லாஹ்  செய்துகொண்ட ஒப்பந்தம் ஆகும்.
வேதக்காரர்கள் நபி (ஸல்) அவர்களின் உண்மை நிலையை நன்கு தெரிந்திருந்த பின்னரும் அவர்களை மறுத்தது, அவர்கள் தொடர்பான உண்மைகளை மக்களிடமிருந்து மறைத்தது ஆகியவையே அவர்கள் செய்த ஒப்பந்த முறிவு ஆகும். இதுவே முகாத்தில் பின் ஹய்யான் (ரஹ் ) அவர்களின் கூற்றும், இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்களின் முடிவும் ஆகும்.
இன்னும் சிலர் கூறியுள்ளனர்: இவ்வசனம் பொதுவாக இறைமறுப்பாளர்கள், இணைவைப்பாளர்கள், நயவஞ்சகர்கள் ஆகிய அனைவரையும் குறிக்கிறது. அல்லாஹ் , தனது இறைமையை நிரூபிக்கும் சான்றுகளை அவர்களுக்காக (இப்புவியில்) காட்டியிருப்பதே ஓரிறைக் கோட்பாடு தொடர்பாக அவர்களிடம் அல்லாஹ்  செய்துகொண்ட ஒப்பந்தம் ஆகும்.
அவ்வாறே தன் தூதர்களுக்கு, அவர்களின் மெய்மைக்குச் சாட்சியம் கூறக்கூடிய, மக்களில் யாராலும் நிகழ்த்திக்காட்ட இயலாத பேரற்புதங்களை வழங்கி, அவற்றை ஆதாரங்களாக ஆக்கியதே உத்தரவு மற்றும் தடை தொடர்பாக மக்களிடம் அல்லாஹ்  செய்துகொண்ட ஒப்பந்தம் ஆகும். சரியானவைதான் என ஆதாரங்களின் வாயிலாகத் தெளிவாக்கப் பெற்ற செய்திகளையே ஒப்புக்கொள்ள மறுத்ததும், இறைத்தூதர்கள் கொண்டுவந்தவை அனைத்தும் உண்மையே எனத் தெரிந்திருந்தும்கூட அவர்களையும் (அவர்கள் கொண்டுவந்த) வேதங்களையும் நிராகரித்ததும்தான் அவர்கள் செய்த ஒப்பந்த முறிவு ஆகும்.
இதைப் போன்றதொரு கருத்து முகாத்தில் பின் ஹய்யான் (ரஹ் ) அவர்களிடமிருந்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே சிறந்த கருத்தும்கூட. ஸமக்ஷரீ (ரஹ் ) அவர்கள் இந்த விளக்கத்தையே ஆதரிக்கிறார்கள். அவர்கள் கூறினார்கள்:
அல்லாஹ் வின் ஒப்பந்தம் என்றால் என்ன என்று கேட்டால், ஓரிறைக் கோட்பாட்டிற்கான ஆதாரத்தை மக்களின் அறிவில் இறைவன் பதியச் செய்திருப்பதே "அல்லாஹ் வின் ஒப்பந்தம்" எனப்படுகிறது; இவ்வாறு பதியச் செய்திருப்பதே அவன் அறிவுறுத்தியுள்ள கட்டளையைப் போன்றும், ஓர் உடன்படிக்கையைப் போன்றும் அமைந்துள்ளது என்று நான் பதில் கூறுவேன். இதுதான் பின்வரும் வசனத்தின் கருத்தாகவும் உள்ளது:
உம்முடைய இறைவன் ஆதமுடைய மக்க(ளான மனிதர்க)ளின் முதுகிலிருந்து அவர்களுடைய வழித்தோன்றல்களை வெளிக்கொணர்ந்து, அவர்களுக்கு அவர்களையே சாட்சிகளாக்கி, நான் உங்கள் இறைவனல்லவா? என்றபோது, அவர்கள் ஆம்; (இதற்கு) நாங்கள் சாட்சியம் கூறுகின்றோம் என்றனர். (7:172)
இந்த உறுதிமொழியை, ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் அருளப்பெற்ற வேதத்தின் மூலம் இறைவன் வாங்கினான். மற்றொரு வசனம் இதையே இவ்வாறு கூறுகிறது:
"நீங்கள் என்(னுடன் செய்த) ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள். நான் உங்களுடன் செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறேன். (2:40)
வேறுசிலர் கூறியுள்ளனர்: அல்லாஹ்  இவ்வசனத்தில் குறிப்பிட்டுள்ள ஒப்பந்தம் என்பது, ஆதிமனிதர் ஆதம் (அலை) அவர்களின் முதுகந்தண்டில் இருந்து மக்களை வெளிப்படுத்தியபோது அவர்களிடம் அல்லாஹ்  பெற்ற உறுதிமொழியாகும். இதையே அல்லாஹ் , மேற்கண்ட (7:172ஆவது) வசனத்தில் தெரிவித்துள்ளான். இதை மக்கள் நிறைவேற்றாமல் கைவிட்டதுதான் அவர்களின் ஒப்பந்த முறிவு ஆகும். இவ்வாறு முகாத்தில் பின் ஹய்யான் (ரஹ் ) அவர்களே கூறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
இத்தகவல்கள் அனைத்தையும் இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் தமது விரிவுரையில் குறிப்பிட்டுள்ளார்கள்.
சுத்தீ (ரஹ் ) அவர்கள் தமது அறிவிப்பாளர்தொடர் வழியாகத் தமது விரிவுரையில் குறிப்பிட்டிருப்பதாவது: இந்த வசனத்தில் அல்லாஹ்  கூறியுள்ள ஒப்பந்தம் என்பது, குர்ஆனில் மக்களிடம் அல்லாஹ்  செய்த ஒப்பந்தத்தையே குறிக்கும்; அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டுவிட்டுப் பின்னர் மறுத்து விடும்போது அந்த ஒப்பந்தத்தை முறித்தவர்களாக ஆகிவிடுவர்.
எது அரவணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹ் வால் கட்டளை இடப்பட்டுள்ளதோ அதை அவர்கள் அரவணைக்கமாட்டார்கள்
இத்தொடரில், "அரவணைக்கப்பட வேண்டும்" என அல்லாஹ்  குறிப்பிட்டிருப்பது உறவுமுறைகளைத்தான் என்று கத்தாதா (ரஹ் ) அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள். இதையே இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்களும் வலியுத்தியுள்ளார்கள். மற்றொரு வசனம் இவ்வாறு கூறுகிறது:
(நயவஞ்சகர்களே!) நீங்கள் (போரிலிருந்து) பின்வாங்கிச் செல்வீர்களாயின், நீங்கள் பூமியில் குழப்பம் விளைவித்து உங்கள் உறவுகளைத் துண்டித்து விடக்கூடும் அல்லவா? (47:22)
வேறு சிலர் "இது உறவுமுறைகளை மட்டுமன்றி, எதையெல்லாம் அரவணைக்க வேண்டுமென்றும், செய்ய வேண்டுமென்றும் அல்லாஹ்  கட்டளையிட்டுள்ளானோ அதையெல்லாம் குறிக்கும்" என்று கூறியுள்ளனர். பாவிகள் அதை அரவணைக்காமலும் செய்யாமலும் விட்டுவிட்டனர்.
இவ்வசனத்தின் (27) இறுதியில் "இவர்கள்தான் இழப்புக்குரியவர்கள்" என அல்லாஹ்  தெரிவிக்கின்றான். அதாவது "மறுமையில் இழப்புக்குரியவர்கள்" என முகாத்தில் (ரஹ் ) அவர்கள் விளக்கமளிக்கிறார்கள். இதைப் போன்றே வேறு ஒரு வசனத்தில், "(அல்லாஹ் வின்) சாபமும் கெட்ட தங்குமிடமும் அவர்களுக்கே உரியன" (13:25) என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள்: இஸ்லாமியர் அல்லாதோர் தொடர்பாக "இழப்புக்குரியவர்" என்பது போன்ற பெயர்களை அல்லாஹ்  எங்கு குறிப்பிட்டாலும் அதற்கு "இறைமறுப்பு" என்றும், அதே பெயர்களை இஸ்லாமியர்கள் விஷயத்தில் எங்கு பயன்படுத்தினாலும் அதற்கு, "பாவம் புரிதல்" என்றும் பொருள் கொள்ள வேண்டும்.
இங்கு "இழப்புக்குரியவர்கள்" என்பதைச் சுட்ட "காசிரூன்" எனும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இது "காஸிர்" என்பதன் பன்மையாகும். அல்லாஹ் வுக்கு மாறு புரிவதால் அவனது அருளில் தங்களின் பங்கைத் தாங்களாகவே குறைத்துக்கொண்டவர்களே "இழப்புக்குரியவர்கள்" ஆவர். வணிகத்தில் பணத்தை முதலீடு செய்துவிட்டு அதில் நஷ்டமடைந்த மனிதனை இவர்களுக்கு உதாரணமாகச் சொல்லலாம்.
அவ்வாறே இறைமறுப்பாளர்களும் நயவஞ்சகர்களும், இறைவன் தன் அடியார்களுக்காகவே அளித்துள்ள அருளை மறுமையில்- இறையருள் மிகவும் தேவைப்படும் அந்நாளில்- இழந்துவிடுவார்கள். இக்கருத்தை இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
